© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 4 .00 காசு 


HH 


HELL - 


- 


ORG 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


RAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 24 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 17 , 2015 
ஆனி 2 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை ( 2D ) எண் 13 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை, 20 ஏப்ரல் 2015 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான இரண்டு 
மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத்த் துறை, தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 19 .10. 2011 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 365 முதல் 367 வரையிலான பக்கங்களில் (ஆங்கிலத்தில்) வெளியிடப்பட்ட 
II(2)LE / 433/2011 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் மின்னணுவியல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு அந்த விவர அட்டவணையின் (2) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 


DTP - II - 2 - 24 (T Sup ) - 1 


[ 1 ] | 


விவர அட்டவணை 
மின்னணுவியல் தொழிலில் வேலைவாய்ப்பு 

மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


தொழிலாளர் வகைகள் 

( 1) 


( 2 ) 


மண்ட லம் - A 
( ரூ. காசு ) 


மண்ட லம் - B 

( ரூ . காசு ) 


6404.00 


6214 . 00 


7055 . 00 


6801. 00 


6404 . 00 


6214 .00 


| பொதுவான பதவிவகையினர் . 
(1 ) விற்பனை உதவியாளர் 
(2) கொள்முதல் உதவியாளர் 
( 3 ) உதவியாளர் (உற்பத்தி , திட்டமிடுதல் , கட்டுப்பாடு ) 
( 4 ) கணக்காளர் 
(5 ) சுருக்கெழுத்தாளர் 
(6 ) தட்டச்சர் 
( 7 ) எழுத்தர் / அலுவலக உதவியாளர் 
(8 ) காசாளர்/ பண்டகசாலை உதவியாளர் 
( 9) பண்டகசாலை காப்பாளர் 
( 10 ) நேரக் காப்பாளர் 
(11) ஓட்டுநர் 
( 12 ) காவலர் / காவலாள் / பாதுகாவலர் 
(13) ஏவலாள் / உதவியாள் / அலுவலகப் பையன் 


7055 . 00 


6801 .00 


6404. 00 


6214. 00 


5971 . 00 


5866 . 00 


5753 .00 


5650. 00 


5753 .00 


5650. 00 


(14 ) மாலி / தண்ணிர் வழங்குபவர் / 

தோட்டக்காரர் பெருக்குபவர் துப்புரவுப் பணியாளர் 


6404 . 00 


6214 .00 


( 15 ) வரவேற்பாளர் / தொலையச்சு அல்லது தொலைபேசி 

இயக்குபவர் 


II . இதர பதவிவகையினர் : 
( A ) உயர் தேர்ச்சிபெற்றவர் : 
(1 ) பணிமனை மேற்பார்வையாளர் / 

கூட்டிணைப்பு மேற்பார்வையாளர் 


7055. 00 


6801 .00 


(2 ) ஆய்வகப் பகுப்பாய்வாளர் 
( 3 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏணைய யாதொரு உயர் 

தேர்ச்சி பெற்ற பதவிவகையினர் 


6404. 00 


6404.00 


6214 .00 


6214. 00 


(B ) தேர்ச்சிபெற்றவர் : 
(1 ) தர ஆய்வாளர் 
(2 ) தொழில் நுட்பவியலாளர் / தொழில் நுட்ப உதவியாளர் 
( 3 ) இயந்திர கம்மியர் 
( 4 ) அச்சு வடிவமைப்பு தயாரிப்பாளர் 
(5 ) வரைவாளர் 
(6 ) புகைப்படக் கருவியாளர் 
(7 ) இயந்திரவியலாளர் ( மெசினிஸ்ட் ) 
(8 ) இயந்திரம் இயக்குபவர் 
( 9) அரைவையாளர் 
(10) அச்சு வடிவமைப்பு வார்ப்படம் இயக்குபவர் 


தொழிலாளர் வகைகள் 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


மண்ட லம் - A 
( ரூ . காசு ) 


மண்ட லம் - B 

( ரூ . காசு ) 


(11) அச்சு வார்ப்பவர் 
(12) பற்றவைப்பவர் 
(13 ) பொருத்துநர் 
(14 ) கடைசல் பிடிப்பவர் 
(15 ) மின் பணியாளர் 
(16 ) வானொலி மற்றும் தொலைக்காட்சி கம்மியர் 
(17 ) கணினி இயக்குபவர் 
( 18 ) வரிசைப்படுத்துபவர் 
( 19) இயந்திரங்கள் பராமரிப்பு உதவியாளர்கள் 

(மின்னியல் , மின் இயந்திரவியல் , இயந்திரவியல் மற்றும் 

மின்னணுவியல் ) 
( 20 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு உயர் 

தோச்சி பெற்ற பதவிவகையினர் 


( C ) ஓரளவு தேர்ச்சிபெற்றவர் : 

கூட்டிணைப்பு இயக்கம் , 


5971 .00 


5866 . 00 


(1 ) கூட்டிணைப்பு தொடர்பான சுற்றுதல் / 

மின்கம்பியமைத்தல் / பொருத்துதல் / சூட்டிணைத்தல் / ஒருங்குவித்தல் 
சோதனையிடல் மற்றும் ஏனைய யாதொரு ஓரளவு 
தேர்ச்சி பெற்ற செயல்பாடுகள் ( பொதுவான கல்வித்தகுதியுடன் 

அல்லது தகுதியின்மையுடன் ) 
(2 ) பிளான்டிங் ஒருங்கிணைப்பாளர் 
( 3 ) கூட்டிணைப்பு இயக்குபவர் 
(4 ) அழுத்தக் கருவி இயக்குபவர் 
(5 ) அச்சிடுங்கருவி இயக்குபவர் 
( 6 ) துளையிடுங்கருவி இயக்குபவர் 
(7 ) துளையழுத்தக் கருவி இயக்குபவர் 
( 8 ) வண்ண ம் பூசுபவர் 
( 9 ) பளபளப்பாக்குபவர் 
( 10 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு ஓரளவு 

தேர்ச்சி பெற்ற பதவிவகையினர் 


5753 .00 - 


5753 . 00 


5650 . 00 


தேர்ச்சி பெறாதவர் : 
(1 ) உதவியாள் 
(2 ) சுத்தப்படுத்துபவர் 
( 3 ) மஸ்தூர் 
(4 ) சிப்பமாக்குபவர் 
(5 ) மேலே வகைப்படுத்தப்படாத ஏனைய யாதொரு தேர்ச்சி 

பெறாத பதவிவகையினர் 


விளக்கங்கள் : 
(1 ) மண்டலங்களின் வகைப்பாடும் பணியாளர்களின் பதவிவகையும் 

பின்வருமாறு : 


(a ) மண்டலங்களின் வகைப்பாடு , 
மண்டலம் A : அனைத்து மாவட்டத் தலைமையிடங்கள் , மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் 
மண்ட லம் B : இதர பகுதிகள் . 
(b ) பதவி வகையின் வகைப்பாடு , 
(10 ) உயர் தேர்ச்சி பெற்றவர்கள் , - உயர்தேர்ச்சி பெற்ற பணியாளர் என்பவர் திறமை அல்லது மேம்பட்ட அளவிலான 

கூர்மைத் தகுதி தேவைப்படுகின்ற ஒரு பணியினைச் செய்பவரும் மேற்பார்வையிடும் திறனும் உடையவராவார் . 


தேர்ச்சி பெற்றவர்கள் , - தேர்ச்சிபெற்ற பணியாளர் என்பவர் ஒரு பணியைத் தனித்துச் செயலாற்றித் திறம்பட முடித்து 
மிகச் சரியான பணித்திறமாக வெளிப்படுத்தும் தகுதி மிக்கவர் ஆவார் . தேவையேற்படும்போது , சிறு மின்சுற்று 

வரைபடங்களை அறிந்து அதில் பணிசெய்யும் தகுதிபெற்றவராக இருக்கவேண்டும் . 
(iii ) ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் , - ஓரளவு தேர்ச்சிபெற்ற பணியாளர்கள் என்பவர் குறிப்பிட்டதொரு தொழிலில் பணிசெய்யவும் 

எளிய சிறு கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் உதவியுடன் எளிய பணி செய்யவும் போதிய அல்லது கூடுதல் 

அறிவுடையவர் ஆவார் . 
( iv ) தேர்ச்சி பெறாதவர்கள் , தேர்ச்சிபெறாத பணியாளர் என்பவர் தனிப் பயிற்சி எதுவும் பெறாதவர் ஆவார் . அவரது பணி 

சிறிதும் தனிப்பட்டு முடிவெடுத்தல் அல்லது முன் அனுபவம் ஏதும் தேவைப்படாத , ஆனால் , பணிச் சூழ்நிலை 
தெரிந்திருப்பதான தன்மை தேவைப்படுவதாக அமைகிறது . இவ்வாறாக , அவருடைய பணியானது , பொருட்கள் அல்லது 

சரக்குகளை வகையில் தேவைப்படலாம் . 
( 2) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(1) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு பள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் 
ஒன்றுக்கு ரூ . 35 .00 ( முப்பத்தைந்து ரூபாய் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
முந்தைய 12 மாகங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 
(iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாக கொண்ட முதல் 

கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
(3 ) பணியின் தன்னை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 4) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதிய வீதங்களை 26ஆல் வகுக்க வேண்டும் . 

(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) | 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை - | 
[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 15 மே 2015.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 1994ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( கட்டுமானத் 
தொழிலாளர்கள் ) நலத்திட்டத்தில் இதனால் பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் 5ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் (d )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

( d )-வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட 
தொழிற்சங்கம் . 


அறிவிக்கை 


- || 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை, 15 மே 2015. ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33 /1982) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b ) - க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ; " 


அறிவிக்கை 


- 


III 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 15 மே 2015 .) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள், 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


வின் பிற்சேர்கையிலுள்ள 
1926ஆம் ஆண்டு செங்கம் ஒன்றின் 


மேற்சொன்ன திட்டத்தில் 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b ) - க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- IV 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை, 15 மே 2015.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு தையற் பணியாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 

" (b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- v 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 15 மே 2015 .) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு முடி திருத்துநர் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b)- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- VI 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 15 மே 2015. ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு சலவைத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது: 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ; " 


அறிவிக்கை 


- 


VII 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 ) த் துறை , 15 மே 2015.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு பனைமரத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b) - க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- 


VIII 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 15 மே 2015.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு கைத்தறித் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் ( b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- 


IX 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 15 மே 2015. ) 


தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு கைத்தறி மற்றும் கைத்தறிப் பட்டுநெசவுத் 
தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது: 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ; " 


அறிவிக்கை 


- 


X 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 )த் துறை , 15 மே 2015. ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் ( வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பு 
மற்றும் தோல் பதனிடும் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- XI 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , 15 மே 2015.) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு கலைஞர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் ( b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927 ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- 


XII 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 15 மே 2015. ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/ 1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு பொற்கொல்லர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் 
நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது: 

" (b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ; " 


அறிவிக்கை 


- 


XIII 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 )த் துறை , 15 மே 2015 .) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
(தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு மண்பாண்டத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- 


XIV 


[ அரசாணை (நிலை) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11) த் துறை , 15 மே 2015 .) 


தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33 /1982) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு வீட்டுவேலைத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு 
மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தங்கள் 


மேற்சொன்ன திட்டத்தில் , 8ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் (b ) - க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 


"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ; " 


அறிவிக்கை 


- XV 


[ அரசாணை (நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை , 15 மே 2015. ) 


தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு விசைத்தறி நெசவுத் தொழிலாளர்கள் சமூகப் 
பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் , இதனால் பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2) இல் இனம் (b )- க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 

"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு , மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 16 /1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட , 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" 


அறிவிக்கை 


- XVI 


னை 


லல 


( அரசாணை (நிலை) எண் 78, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 11 )த் துறை , 15 மே 2015 .) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக்குழுவினைக் கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு 2006ஆம் ஆண்டு நடமாடும் வியாபாரம் , கடைகள் மற்றும் வியாபார 
நிறுவனத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தில் இதனால் , பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன திட்டத்தில் , 9ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் இனம் (b ) - க்குப் பதிலாகப் பின்வரும் இனம் 
அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது: 


10 


"(b ) வேலைவாய்ப்புச் சான்று வழங்கும் நாளுக்கு முன்பாகவே , தமிழ்நாடு 1927ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் ஒழுங்குமுறை 
விதிகளின் பிற்சேர்க்கையிலுள்ள படிவம் - Eஇல் ஆண்டு அறிக்கைகளை , தொழிற்சங்கங்களின் பதிவாளருக்கு மூன்று தொடர்ச்சியான 
ஆண்டுகளுக்கு அனுப்பியுள்ள 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/ 1926 ) கீழ் பதிவுசெய்யப்பட்ட 
தொடர்புடைய வேலைவாய்ப்புப் பணியிலுள்ள தொழிற்சங்கம் ஒன்றின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது அத்தகைய 
தொழிற்சங்கத்தின் தலைவர் அல்லது பொதுச் செயலாளரால் இந்தப் பணி நிமித்தம் எழுத்து மூலமாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நிருவாகி ;" . 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு). 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


